GOVERNMENT OF TAMIL NADU 

2017 


[ Regd . No . TNICCN/ 467 /2012 - 14 . 
[ R . Dis . No. 197 /2009 . 
[Price : Re . 0 . 80 Paise . 


நாடு 


கம்பன் 


மக 


தமிழ்நாடு அரசிதழ் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வெல்லும் 


No. 6 ] 


சென்னை , வெள்ளிக்கிழமை , ஜனவரி 13 , 2017 
மார்கழி 29 , துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு -2047 


Part II - Section 1 


Notifications or Orders of specific character or of particular interest to the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


பொதுத் துறை 
( பல்வகை ) 


டாக்டர் எம் . ஜி . இராமச்சந்திரன் அவர்களின் பிறந்த நாள் நூற்றாண்டு விழா 17 ஜனவரி 2017 அன்று 

செலாவணி முறிச்சட்டத்தின்கீழ் அரசு பொது விடுமுறை நாளாக அறிவித்தல் . 
[ அரசாணை (நிலை ) எண் 25 , பொது ( பல்வகை) , 13 ஜனவரி 2017 , 

மார்கழி 29 , துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2047 . ) 


No. II(1)|PUMISIC/2017 . 

டாக்டர் எம் . ஜி . இராமச்சந்திரன் அவர்களின் பிறந்தநாள் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு , 
17 - 01 - 2017 ( செவ்வாய்கிழமை ) மட்டும் செலாவணி முறிச்சட்டம் 1881 - ன்கீழ் பொது விடுமுறை நாளாக 
அறிவிக்கப்படுகிறது . இந்த பொது விடுமுறையானது தமிழ்நாட்டிலுள்ள அரசு அலுவலகங்கள் , அரசினால் 
அமைக்கப்பட்ட வாரியங்கள் மற்றும் கழகங்கள் , பொதுத் துறை நிறுவனங்கள் , உள்ளாட்சி அதிகார அமைப்புகள் , 
கூட்டுறவு வங்கிகள் உட்பட அனைத்து வங்கிகள் , தொழிற்துறை நிறுவனங்கள் , பள்ளிக்கூடங்கள் , கல்லூரிகள் 
மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்கள் முதலியவற்றுக்கும் பொருந்தும் . பிற நிறுவனங்களும் இவ்விழாவின் 
சிறப்பினை கருத்தில் கொண்டு தங்களது அலுவலர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு பொது விடுமுறை நாளாக 
அறிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் . 

2 . கீழ்க்காணும் அறிவிக்கை தமிழ்நாடு அரசின் சிறப்பு அரசிதழில் வெளியிடப்படும் செலாவணி முறிச்சட்டம் 
1881 , பிரிவு 25 - க்கு உட்பட்ட விளக்கம் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் ஜூன் 8 , 1957 - ம் 
ஆண்டின் அறிவிக்கை எண் 20 - 25 - 26 , பொது I- ன்கீழ் , டாக்டர் எம் . ஜி . இராமச்சந்திரன் அவர்களின் நூற்றாண்டு 
விழாவினை முன்னிட்டு , செவ்வாய்கிழமை 17 ஜனவரி 2017 ஆம் நாளை பொது விடுமுறை நாளாக 
தமிழக அரசு அறிவிக்கின்றது . 


கிரிஜா வைத்தியநாதன் , 
தலைமைச் செயலாளர் . 


II- 1 Ex . (T ) (6 ) 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


